Kerala Gazette No. 18 dated 5th May, 2015 . 
PART I 


Section iii 


GOVERN 


RNMENT OF 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - எ ) துறை 
அறிக்கை 

2014 அக்டோபர் 8 
எண் 20478 / ச . இ . எ . 2 / 2014/ சட்ட ம் . திருவனந்தபுரம் , - 

1190 கன்னி 22 / 
1936 அஸ்வினம் 16 . 


2014 அக்டோபர் 8ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் 
பிரசுரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . ரமணி , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் . 


2014 - ன் அவசரச்சட்டம் எண் 24 


2014 - ன் கேரள வரிவிதிப்பு சட்டங்கள் (திருத்த ) 

அவசரச்சட்டம் 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் கேரள ஆளுநரால் 
விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 


1959- ன் கேரள முத்திரை பத்திர சட்டம் 1963 - ன் பொது விற்பனை வரிச் 
சட்டம் , 2003 - ன் கேரள மதிப்பு கூட்டு வரிச்சட்டம் மற்றும் 2008- ன் கேரள 
நிதிச்சட்டங்களை மேலும் திருத்தம் செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் . 


றெக 


முகவுரை - 1959 - ன் கேரள முத்திரை பத்திரச்சட்டம் , 1963- ன் பொது 
விற்பனை வரிச்சட்டம் , 2003- ன் கேரள மதிப்பு கூட்டு வரிச்சட்டம் மற்றும் 
2008 - ன் கேரள நிதிச்சட்டங்களை இதற்குப்பின் வரும் தேவைகளுக்காக 
மேலும் திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதாலும் ; 

கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாததாலும் , தாம் 
துரித நடவடிக்கை எடுக்கத் தேவையான சூழ்நிலைகள் தற்போது உள்ளன என 
கேரள ஆளுநர் புரிந்துகொண்டிருப்பதாலும் ; 

தற்போது , எனவே இந்திய அரசியலமைப்பின் 213வது விதித்தொகுப்பின் 
உட்பிரிவு (1)- ன்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் வெளியிடப்படுகிறது . 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் - (1) இந்த அவசரச்சட்டம் 2014 - ன் 
கேரள வரி விதிப்புச் சட்டங்கள் (திருத்த ) அவசரச் சட்டம் என 
அழைக்கப்படலாம் . 

( 2) இது உடனடியாக அமலுக்கு வரும் . 
2 . 1959- ன் 17வது சட்ட ம் 1963 - ன் 15வது சட்ட ம் 2004- ன் 30வது சட்ட ம் 
மற்றும் 2008 - ன் 21 -வது சட்டங்கள் தற்காலிகமாக திருத்தம் செய்யப்படல். -- 
இந்த அவசரச்சட்டம் அமலில் இருக்கும் காலகட்டத்தில் 1959- ன் கேரள 
முத்திரை பத்திரச்சட்டம் (1959- ன் 17 ), 1963 - ன் கேரள பொது விற்பனை வரிச் 
சட்டம் ( 1963- ன் 15) 2003- ன் கேரள மதிப்பு கூட்டு வரிச்சட்டம் ( 2004- ன் 30 ) 
மற்றும் 2008 - ன் கேரள நிதிச்சட்டம் ( 2008 - ன் 21) , போன்றவை முறையே 3 
முதல் 6 வரையிலான பிரிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள திருத்தங்களுக்கு 
உட்பட்டு அமலில் இருக்கும் . 

3 . 1959- ன் 17-வது சட்டத்தின் திருத்தம் . - 1959- ன் கேரள முத்திரை பத்திரச் 
சட்டத்தில் (1959 - ன் 17 ) அட்டவணையில் , -- 

(1 ) வரிசை எண் 31 - ல் உட்பிரிவு (1)- ன் 3-வது கட்டத்திலுள்ள உட்குறிப் 
புகளில் " அதிகப்படியாக 1000 ரூபாய்க்கு உட்பட்டு " என்ற சொற்கள் மற்றும் 
எண் விட்டு விடப்படவேண்டும் ; 

(2 ) வரிசை எண் 42 - ல் உட்பிரிவு (i)- ன் 3-வது கட்டத்திலுள்ள உட்குறிப் 
புகளில் " அதிகபடியாக 1000 ரூபாய்க்கு உட்பட்டு " என்ற சொற்கள் மற்றும் 
எண் விட்டு விடப்படவேண்டும் ; 

( 3 ) வரிசை எண் 48- ல் உட்பிரிவு ( எ ) ன் ( 3)- வது கட்டத்திலுள்ள 
உட்குறிப்புகளில் " அதிகப்படியாக 1000 ரூபாய்க்கு உட்பட்டு ” என்ற சொற்கள் 
மற்றும் எண் விட்டு விடப்படவேண்டும் ; 


12 


( 4 ) வரிசை எண் 51 - ல் உட்பிரிவு ( எ ) ன் துணை உட்பிரிவு ( 3)- வது 
கட்டத்திலுள்ள உட்குறிப்புகளில் " அதிகப்படியாக 1000 ரூபாய்க்கு உட்பட்டு " 
என்ற சொற்கள் மற்றும் எண்கள் விட்டு விடப்படவேண்டும் ; 

4 . 1963 - ன் 15 - வது சட்டத்தின் திருத்தம் . - 1963 - ன் கேரள பொது 
விற்பனைவரிச்சட்டத்தின் ( 1963- ன் 15 ) கட்டத்தில் வரிசை எண் “ 2 அயல்நாட்டு 
மது என்பதில் , 

(i ) “ (i ) பீர் மற்றும் வைன் என்ற இனத்தில் “ வரி விகிதம் ( சதவீதம் ) " 
என்ற தலைப்பின் கீழ் 50 என்ற எண்ணுக்கு பதிலாக " 70 " என்ற எண் 
சேர்க்கப்பட வேண்டும் ; 

( ii ) “ (ii ) பொட்டலம் ஒன்றுக்கு 400 ரூபாயோ அதற்கு அதிகமாகவோ 
கொள்முதல் மதிப்புள்ள பீர் மற்றும் வைன் அல்லாத " என்ற இனத்தில் “ வரி 
விகிதம் ( சதவீதம் ) " என்ற தலைப்பின் கீழ் “ 115 " என்ற எண்ணுக்கு பதிலாக 
" 135 " என்ற எண் சேர்க்கப்பட வேண்டும் ; 

( iii ) “ ( iii ) மேற்குறிப்பிட்ட (i ) மற்றும் ( ii ) இனங்களில் உட்படாத பிற 
அயல்நாட்டுமது " என்ற இனத்தில் " வரி விகிதம் ( சதவீதம் ) " என்ற தலைப்பின் 
கீழ் " 105 " என்ற எண்ணுக்கு பதிலாக " 125 " என்ற எண் சேர்க்கப்படவேண்டும் ; 

5 . 2004- ன் 30வது சட்டத்தின் திருத்தம் . - 2003 - ன் கேரள மதிப்பு கூட்டு 
வரிச்சட்ட ம் ( 2004 - ன் 30 ), -- 

( எ ) பிரிவு 6- ன் துணைப்பிரிவு (1)- ல் உட்பிரிவு ( எ ) - ன் கட்டத்தில் 
வரிசை எண் 1 - ன் (4)-வது கட்டத்தில் " வரி விகிதங்களின் சதவீதத்தில் " என்ற 
தலைப்பின்கீழ் , " 22 " என்ற எண்ணிற்கு பதிலாக " 30 ” என்ற எண் சேர்க்கப்பட 
வேண்டும் . 

( பி ) பிரிவு ( 8)- ன் உட்பிரிவு ( எச் )- ல் , “ 20 ” என்ற எண்ணிற்கு பதிலாக 
30 என்ற எண் சேர்க்கவேண்டும் . 

6 . 2008- ன் 21 -வது சட்டத்தின் திருத்தம் - 2008- ன் கேரள நிதி சட்டத்தின் , 
( 2008 - ன் 21 ) 6-வது பிரிவில், 

“ (2எ)( எ ) 1963- ன் கேரள பொது விற்பனை வரிச்சட்டத்தின் (1963 - ன் 15 ) 
பிரிவு 5- ல் துணைப்பிரிவு (1)- ன் உட்பிரிவு ( பி )- ன் கீழ் கேரள மாநில பிவரே 
ஜஸ் ( உற்பத்தி மற்றும் விற்பனை) கார்ப்பரேஷன் லிமிட்டேட் வரியின்மீது, 

(i ) வருமான வரி செலுத்துபவர்கள் அல்லாத அரசு மருத்துவனைகளில் 
உள்ள நோயாளிகளுக்கு ஜனறிக் மெடிசின் இலவசமாக அளிப்பதாக அரசு 
ஏற்ற பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக ஒரு சதவீத விகிதத்தில் மெடிக்கல் 
செஸ் என்று அழைக்கப்பட வேண்டியதும் ; 


13 


( ii ) அப்காரி கொள்கை தொடர்பாக மாநிலத்தில் பார் ஹோட்டல்கள் 
இழுத்து மூடியதனால் வேலை இழந்த பார் ஹோட்டல் தொழிலாளர்களின் 
மறுவாழ்விற்காக நிபந்தனை செய்வதற்கான அரசின் பொறுப்பை நிறைவேற்று 
வதற்காக ஐந்து சதவீதம் விகிதத்தில் ரீஹாபிலிற்றேஷன் செஸ் என்று 
அழைக்கப்பட வேண்டியதும் , அவ்வாறான ஒரு செஸ் சுமத்தப்பட 
வேண்டியதும் அவர்களிடமிருந்து வசூல் செய்யப்பட வேண்டியதுமாகும் . 

( பி ) அவ்வாறு வசூல் செய்யப்படும் செஸ் , துணைப்பிரிவு (1)- ன் கீழ் 
வசூலிக்கப்படும் வரிக்கு கூடுதலாக இருக்க வேண்டியதாகும் " 

( பி ) துணைப்பிரிவு (3)- ல் " சமுதாய பாதுகாப்பு செஸ் மற்றும் மருத்துவ 
செஸ் - னுடைய என்ற சொற்களுக்கு பதிலாக " சமுதாய பாதுகாப்பு செஸ் 
மருத்துவ செஸ் மற்றும் மறுவாழ்விற்கான செஸ் என்ற வார்த்தைகள் 
சேர்க்கப்படவேண்டும் . 


பி . சதாசிவம், 

ஆளுநர் . 


14 


